தமிழ்நாடு அரசு 

2019 


[ Regd . No . TNICCN / 467/ 2012- 14 . 
[ R . Dis . No . 197/ 2009 . 
[விலை : ரூ . 0.80 காசு . 


நாடு 


பாட 
H | | 


தமிழ்நாடு அரசிதழ் 


THE 


- 


- - 


are 


I5Y 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்மை 


மயே வெல் 


லலும் 


எண் 28 ] 


சென்னை , புதன்கிழமை , ஜூலை 10 , 2019 
ஆனி 25 , விகாரி , திருவள்ளுவர் ஆண்டு- 2050 


பகுதி || - பிரிவு 1இன் இணைப்பு 
அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


கூட்டுறவு , உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத் துறை 

அறிவிக்கை 
[ அரசாணை (நிலை ) எண் 31 , கூட்டுறவு , உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு ( D1) த் துறை , 

நாள் : 22 மே , 2019 .) 
நுகர்வோர் நலன் , உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகம் 
(உணவு மற்றும் பொது விநியோகத் துறை), ஆணை , புது டில்லி , 8 பிப்ரவரி 2018 . 
G . S.R . 149( E )-1955 ஆம் ஆண்டு இன்றியமையாப் பொருட்கள் சட்டத்தின் மத்தியச் சட்டம் 10/1955 ) 
3ஆம் பிரிவு மற்றும் 1966 ஆம் ஆண்டு சர்க்கரை ( கட்டுப்பாடு ) ஆணையின் 5ஆம் பகுதி ஆகியவற்றில் 
வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , மத்திய அரசு , சர்க்கரை உற்பத்தியாளர் முறையே 
2018 ஆம் ஆண்டு பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களின் இறுதியில் , கீழே குறிப்பிடப்பட்டுள்ளவாறான 
அளவிற்கு அதிகமாக யாதொரு சர்க்கரை இருப்பை வைத்திருக்கக் கூடாது என இதனால் 
உத்தரவிடுகிறது : 


(a ) 2018 பிப்ரவரி : 2018 ஆம் ஆண்டு ஜனவரி மாத இறுதி நாளின் போதுள்ளவாறான இறுதி இருப்பின் 
83 % க்கு குறையாத இருப்பு + 2018 ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தின்போது உற்பத்தி செய்யப்பட்ட சர்க்கரை 
அளவு - 2018 ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தின் போது ஏற்றமதி செய்யப்பட்ட சர்க்கரை அளவு . 

(b ) 2018 மார்ச் 2018 ஆம் ஆண்டு பிப்ரவரி மாத இறுதி நாளின் போதுள்ளவாறான இறுதி இருப்பின் 
86 % க்கு குறையாத இருப்பு + 2018 ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தின்போது உற்பத்தி செய்யப்பட்ட சர்க்கரையின் 
அளவு - 2018 ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தின் போது ஏற்றமதி செய்யப்பட்ட சர்க்கரையின் அளவு . 

2 . மாத இறுதியில் தனிநபர் சர்க்கரை உற்பத்தியாளரின் இறுதி சர்க்கரை இருப்பு பின்வருமாறு கணக்கிடப்பட 
வேண்டும் : 

" மாதத்தின் முதல் நாளன்றுள்ளவாறான சர்க்கரையின் ஆரம்ப இருப்பு + அம்மாதத்தில் உற்பத்தி 
செய்யப்பட்ட சர்க்கரையின் அளவு - அம்மாதத்தின் போது சர்க்கரை ஆலையிலிருந்து விற்பனை செய்யப்பட்ட 
சர்க்கரையின் அளவு - அம்மாதத்தில் ஏற்றுமதி செய்யப்பட்ட சர்க்கரையின் அளவு . 


[ 1 ] 


DTP - ||- 1 ( T - Sup .) ( 28 ) 


3 . மேலும் , 1966 ஆம் ஆண்டு சர்க்கரை ( கட்டுப்பாடு ) ஆணையின் 15ஆம் பகுதியில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் 
கொண்டு , மத்திய அரசு , இந்த ஆணையைச் செயல்படுத்துவதற்கு மாநில அரசுக்கும் , மத்திய அரசின் நேரடி ஆட்சிப் பகுதி 
நிருவாகங்களுக்கும் இதனால் அதிகாரமளிக்கிறது . 

4 . இந்த ஆணை , அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் , 


[ கோப்பு எண் . 1(2)/2018 - SP-I ] 


சுபாசிஷ் பாண்டா, 
இணைச் செயலாளர் . 


( ஆளுநரின் ஆணைப்படி மீண்டும் வெளியிடப்படுகிறது ) 


தயானந்த கட்டாரியா , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை. 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


